﻿62. இறைநம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள் மற்றும் ஸாபிஉகள் ஆகியோரில் யார் அல்லாஹ் வையும் இறுதி நாளையும் நம்பி, நற்செயல் புரிகிறார்கயோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் உரிய வெகுமதி உண்டு. அவர்களுக்கு (எதிர்காலம் பற்றிய) எந்த அச்சமும் இராது. (கடந்த காலம் குறித்து) அவர்கள் துயரப்படவுமாட்டார்கள்.
----------------------------------
இதற்கு முந்தைய வசனங்களில், இறைக்கட்டளைகளை மீறி, இறைவனால் தடை விதிக்கப்பட்டவற்றையும் கண்டிக்கப்பட்டவற்றையும் செய்து, புனிதங்களை அவமதித்துவந்த மக்களின் நிலையையும், அவர்கள்மீது இறங்கிய வேதனையையும் அல்லாஹ்  விவரித்தான். இங்கு அந்த முந்தைய சமுதாய மக்களில் இறைவனுக்குக் கீழ்ப்படிந்து நல்லறம் புரிந்தவர்களுக்கு, அந்த நன்மையின் பலன் நிச்சயமாகக் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்  உணர்த்துகின்றான்.
இந்த நிலை மறுமை நாள்வரை தொடரும். அதாவது இறுதித் தூதரான உம்மீ (எழுதவோ வாசிக்கவோ அறியாத) நபியைப் பின்பற்றி நடக்கும் ஒவ்வொருவருக்கும் நிரந்தர மோட்சம் உண்டு. அவர்கள் எதிர்காலத்தில் அச்சப்படத் தேவையில்லை; தமக்குப் பின்னர் விட்டுவிட்டுப் போகக்கூடிய எதைப் பற்றியும் அவர்கள் துயரப்படவுமாட்டார்கள்.
இதையே மற்றொரு வசனத்தில் "இதோ (கேளுங்கள்): அல்லாஹ் வின் நேசர்களுக்கு எந்தப் பயமும் ஏற்படாது. அவர்கள் துயரப்படவுமாட்டார்கள்" (10:62) என்று குர்ஆன் கூறுகிறது.

அருளப்பெற்ற காரணம் 
---------------------------
சல்மான் அல்ஃபார்சீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: என்னுடைய பழைய சமயத்தைச் சேர்ந்த சிலரைப் பற்றி நான் நபி (ஸல்) அவர்களிடம் வினவினேன்; அவர்களின் தொழுகை மற்றும் வழிபாடுகள் குறித்துத் தெரிவித்தேன். அப்போதுதான் இந்த வசனம் (62) அருளப்பெற்றது.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் சல்மான் அல்ஃபார்சீ (ரலி) அவர்களுடைய (மறைந்த) தோழர்கள் தொடர்பாக அருளப்பெற்றது. ஒரு முறை அவர் நபி (ஸல்) அவர்களிடம் உரையாடிக்கொண்டிருந்தார்.
அப்போது தம்முடைய தோழர்களைப் பற்றிய தகவல்களை நபி (ஸல்) அவர்களிடம் எடுத்துக்கூறினார். "என் தோழர்கள் தொழுதுவந்தனர்; நோன்பு நோற்றுவந்தனர்; உங்களை நம்பி, நீங்கள் இறைவனால் நபியாக அனுப்பப்படுவீர்கள் என உறுதி கூறிவந்தனர்" என்றெல்லாம் தெரிவித்தார். அவர் தம் தோழர்களைப் பற்றிப் புகழ்ந்து பேசி முடித்தபோது அன்னாரிடம் நபி (ஸல்) அவர்கள், "சல்மானே! அவர்கள் நரக வாசிகளே" என்று கூறினார்கள். இது அவருக்கு மிகுந்த துயரத்தைக் கொடுத்தது. அப்போதுதான் அல்லாஹ்  மேற்கண்ட வசனத்தை அருளினான்.
ஆக, யூதர்களைப் பொறுத்தவரையில், தவ்ராத் வேதத்தையும் (அவர்களுடைய நபியான) மூசா (அலை) அவர்களையும் யார் பின்பற்றி நடந்தாரோ அவரே உண்மையான இறைநம்பிக்கையாளர் ஆவார் என நம்ப வேண்டும். அதுவும் (அடுத்த நபியான) ஈசா (அலை) அவர்கள் வரும்வரைதான். ஈசா (அலை) அவர்கள் வந்த பிறகும், அவர்களைப் பின்பற்றாமல் பழைய தவ்ராத்தையே ஒருவர் விடாப்படியாகப் பிடித்துக்கொண்டிருந்தால் அவர் வெற்றி பெற முடியாது.
அவ்வாறே கிறித்தவர்களைப் பொறுத்தமட்டில், அவர்களது வேதமான இன்ஜீலையும் ஈசா (அலை) அவர்களின் வழிமுறைகளையும் யார் பின்பற்றி நடந்தாரோ அவர்தான் உண்மையான இறைநம்பிக்கையாளர் ஆவார் என நம்ப வேண்டும். அதுவும் (இறுதித் தூதர்) முஹம்மத் (ஸல்) அவர்கள் வரும்வரைதான். முஹம்மத் (ஸல்) அவர்கள் வந்த பின்னரும் அவர்களைப் பின்பற்றாமல் இன்ஜீலையே விடாப்படியாகப் பிடித்துக்கொண்டிருப்பவர் வெற்றி பெற இயலாது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: முதலில் இந்த (62ஆவது) வசனத்தை அல்லாஹ்  அருளினான். அதன் பின்னர், "இஸ்லாம் அல்லாத (வேறு) மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் (அது) அவரிடமிருந்து ஒருபோதும் ஏற்கப்படாது" (3:85) என்ற வசனத்தை அல்லாஹ்  அருளினான். (எனவே, இந்த 62ஆவது வசனத்தின் சட்டம் காலாவதியாகிவிட்டது.)
ஆனால், இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களின் இந்தக் கருத்து முன்னர் கூறப்பட்ட கருத்துக்கு முரணானதன்று. ஏனெனில், முஹம்மத் (ஸல்) அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்குப் பிறகு, அவர்களின் மார்க்கத்திற்கு ஏற்ற செயல்பாடும் வழிமுறையும் மட்டுமே எவரிடமிருந்தும் ஏற்கப்படும். ஆனால், முஹம்மத் (ஸல்) அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னர், அந்தந்தக் காலத்தில் வாழ்ந்த இறைத்தூதரைப் பின்பற்றி நடந்த ஒவ்வொருவரும் நேர்வழி பெற்றவராவார்; வெற்றியாளராவார்.

யூதர்களும் கிறித்தவர்களும் 
------------------------------
ஆக, யூதர்கள் எனப்படுவோர், மூசா (அலை) அவர்களைப் பின்பற்றியோராவர். அவர்கள் தமது காலத்தில் தங்க(ளின் பிரச்சினைக)ளுக்குத் தவ்ராத் வேதத்தையே தீர்வாகக் கொண்டிருந்தனர்.
"யூதர்கள்" என்பதைக் குறிக்கும், "அல்யஹூத்" எனும் சொல் "அல்ஹவாதத்" என்பதிலிருந்து பிறந்ததாகும். இதற்கு "அன்பு" என்று பொருள். அல்லது "அத்தஹவ்வுத்" என்பதிலிருந்து பிறந்திருக்கலாம். இதற்கு "பாவமன்னிப்பு" என்று பொருள். மூசா (அலை) அவர்கள் இறைவனிடம் "நாங்கள் உன்னிடம் பாவமன்னிப்புக் கோரினோம்" என்று குறிப்பிட்டதை எடுத்துரைக்கும் வசனத்தில் (7:156) "ஹுத்னா" எனும் சொல் ஆளப்பட்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டாகும்.
இஸ்ரவேலர்கள் தமக்கிடையில் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டியதாலும், (காளைக் கன்றை வழிபட்ட குற்றத்திற்காக இறைவனிடம்) பாவமன்னிப்புக் கோரியதாலும் ஆதியிலேயே அவர்களுக்கு "யஹூத்"  என்று பெயர் சூட்டப்பெற்றது. அல்லது இறைத்தூதர் யஅகூப் (அலை) அவர்களின் மூத்த புதல்வரான "யஹூதா" என்பவருடன் இணைத்து இஸ்ரவேலர்களுக்கு "அல்யஹூத்" எனும் பெயர் வந்திருக்கலாம்.
மூசா (அலை) அவர்களுக்குப் பிறகு, ஈசா (அலை) அவர்கள் நபியாக அனுப்பப்பெற்றார்கள். அப்போது ஈசா (அலை) அவர்களுக்குக் கட்டுப்பட்டு, அவர்களைப் பின்பற்றி நடப்பது இஸ்ரவேலர்கள்மீது கடமையாயிற்று. ஈசா (அலை) அவர்களின் தோழர்களும் அவர்களது மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களுமே "கிறித்தவர்கள்" என அறியப்படுகிறார்கள். இவர்களுக்கு "அந்நஸாரா" (உதவியாளர்கள்) என்று பெயர். இவர்கள் தமக்கிடையே ஒருவருக்கொருவர் உதவி செய்துகொண்டதால் இவர்களுக்கு இப்பெயர் சூட்டப்பெற்றது. இவர்களுக்கு "அன்சார்" (உதவியாளர்கள்) என்ற பெயருமுண்டு.
இதற்குப் பின்வரும் இறைவசனம் சான்றாக அமைந்துள்ளது: (இறைத்தூதர்) ஈசா, "அல்லாஹ் வுக்காக எனக்கு உதவி செய்வோர் யார்?" எனக் கேட்டார். அதற்கு, (அவருடைய) சீடர்கள், "அல்லாஹ் வுக்காக நாங்கள் உதவியாளர்களாக (அன்சார்) இருப்போம்" என்றனர் (61:14).
இவர்கள் "அந்நாஸிரத்" எனும் ஊரில் தங்கியிருந்ததால் இவ்வாறு பெயர் சூட்டப்பெற்றனர் என்றும் சிலர் கூறியுள்ளனர். இதைக் கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் இவ்வாறு கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
ஈசா (அலை) அவர்களுக்குப் பிறகு, முஹம்மத் (ஸல்) அவர்களை இறுதி இறைத்தூதராகவும், மனித குலம் அனைத்திற்கும் பொதுவான தூதராகவும் அல்லாஹ்  அனுப்பினான். அப்போது அவர்கள் அறிவித்தவற்றை ஏற்பதும், அவர்களின் கட்டளைகளுக்குக் கட்டுப்படுவதும், அவர்கள் தடுத்தவற்றிலிருந்து விலகிக்கொள்வதும் வேதக்காரர்கள்மீது கடமையாயிற்று. அப்போதுதான் இவர்கள் உண்மையான இறைநம்பிக்கையாளர்கள் ஆவர்.
இங்கு "இறைநம்பிக்கை கொண்டவர்கள்" என்பது, இறுதித்தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாரைக் குறிக்கும். ஏனெனில், அவர்கள்தான் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள்; வலுவான உறுதிமிக்கவர்கள். அத்துடன் முன்னர் வந்த எல்லா நபிமார்களையும் வரவிருக்கின்ற எல்லா மறைவான செய்திகளையும் நம்புகின்றவர்கள் அவர்கள்தான்.

"ஸாபிஉகள்" 
-----------------------
"ஸாபிஉகள்" யார் என்பது குறித்துப் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: யூதர்கள், கிறித்தவர்கள் மற்றும் அக்னி ஆராதனையாளர்கள் (மஜூசி) ஆகியோருக்கு இடைப்பட்ட ஒரு சமுதாயமே "ஸாபிஉகள்" ஆவர். இவர்களுக்கென சமயம் எதுவும் இருக்கவில்லை.
அபுல்ஆலியா மற்றும் ளஹ் ஹாக் (ரஹ் ) ஆகியோர் கூறியதாவது: "ஸாபிஉகள்" எனப்படுவோர் வேதக்காரர்களில் ஒரு பிரிவினர்தான். அவர்கள் "ஸபூர்" வேதத்தை ஓதிவந்தனர்.  இதனாலேயே, "ஸாபிஉகளால் அறுக்கப்பட்ட பிராணியை உண்பதும், அவர்களைத் திருமணம் செய்துகொள்வதும் தவறாகாது" என இமாம் அபூஹனீஃபா மற்றும் இஸ்ஹாக் (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர்.
அபூஜஅஃபர் அர்ராஸீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "ஸாபிஉகள்", வானவர்களை வழிபடுகின்ற ஒரு சமுதாயத்தாராவர். அவர்கள் "ஸபூர்" வேதத்தை ஓதிவந்தனர். கஅபா (இருக்கும்) திசையை நோக்கித் தொழுதும் வந்தனர் என்று எனக்குத் தகவல் கிடைத்தது.
வஹ் ப் பின் முனப்பிஹ்  (ரஹ் ) அவர்களிடம், "ஸாபிஉகள்" யாரென வினவப்பட்டது. அதற்கு அவர்கள், "ஸாபிஉகள் எனப்படுவோர் ஏக இறைவனை ஏற்றவர்கள் ஆவர். ஆயினும், அவர்களுக்கென மார்க்க நெறிமுறைகள் ஏதும் இருக்கவில்லை. அவர்களிடமிருந்து இறைமறுப்பு தோன்றியதில்லை" என்று பதிலளித்தார்கள்.
அப்துர் ரஹ் மான் பின் ஸைத் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "ஸாபிஉ கள்" எனப்படுவோர் ஒரு சமயத்தைச் சேர்ந்தவர்களே. இவர்கள் "அல் மவ்ஸில்" தீவில் வாழ்ந்துவந்தனர். "அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை" என்று இவர்கள் கூறுவர். இதைத் தவிர வேறு நெறிமுறைகயோ வேதமோ இவர்களுக்கு இருக்கவில்லை. இவர்களுக்கென்று (குறிப்பிட்ட) நபியும் இல்லை; எந்த இறைத்தூதரையும் இவர்கள் நம்பிக்கை கொள்ளவுமில்லை.
இதனாலேயே நபி (ஸல்) அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் "ஸாபிஉகள்" என இணைவைப்பாளர்கள் குறை கூறினார்கள். "ஸாபிஉகளை"ப் போன்றே இவர்களும் "அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை" என்று கூறுவதாகக் கூறினார்கள்.
கலீல் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "ஸாபிஉகளி"ன் மார்க்கம் கிறித்தவர்களின் மார்க்கத்திற்கு ஒத்திருந்தது. ஆனால், ஸாபிஉகளின் கிப்லாத் திசையோ தென்துருவக் காற்று வீசும் திசையாக இருந்தது. இறைத்தூதர் நூஹ்  (அலை) அவர்களின் மார்க்கத்தில் நாங்கள் இருந்துவருகிறோம் என அவர்கள் சொல்லிக்கொண்டனர்.
குர்துபீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "ஸாபிஉகள்" ஓரிறைக் கொள்கை உடையோர் ஆவர். எனினும், இந்த உலகத்தை நட்சத்திரங்கள்தான் இயக்குகின்றன என்றும், இயக்கும் ஆற்றல் அவற்றுக்கு உண்டு என்றும் அவர்கள் நம்பினர் என்பதே அறிஞர்களில் சிலர் கூறியுள்ள கருத்துகளின் சாராம்சமாகும். இதனால்தான் அபூஸயீத் அல்இஸ்தக்ரீ (ரஹ் ) அவர்களிடம், "ஸாபிஉகள்" பற்றி வினவப்பட்டபோது, "அல்லாஹ் வின் ஆற்றலை அவர்கள் மறுக்கின்றனர்" எனத் தீர்ப்பளித்தார்கள்.
ராஸீ (ரஹ் ) அவர்கள் தேர்ந்தெடுத்த கருத்தாவது: நட்சத்திரங்களை வழிபடும் ஒரு சமூகத்தாரே ஸாபிஉகள் ஆவர். அதாவது வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கும் பிரார்த்தனை புரிவதற்கும் கிப்லாவாக (முன்னோக்குத் திசையாக) நட்சத்திரங்களை இறைவன் ஆக்கியுள்ளான்; அல்லது இவ்வுலகின் அனைத்துக் காரியங்களையும் நிர்வகிக்கின்ற பொறுப்பை நட்சத்திரங்களிடம் இறைவன் ஒப்படைத்துள்ளான் என்று அவர்கள் கருதுகிறார்கள்.
மேற்கண்ட கூற்றுகளில் மிகத் தெளிவான கூற்றாவது: "ஸாபிஉகள்" எனப்படுவோர் யூதர்கள், கிறித்தவர்கள், அக்னி ஆராதனையாளர்கள் (மஜூசி), இணைவைப்போர் ஆகியோரில் யாருடைய மார்க்கத்தையும் சேர்ந்தவர்களல்லர். தங்களின் இயற்கை(யான நெறிமுறை)யிலேயே அவர்கள் நிலைத்திருந்தனர். அவர்களுக்கென்று எந்தவொரு சமய நெறிமுறையும் வழங்கப்படவில்லை. இதனாலேயே, ஒருவர் இஸ்லாத்தைத் தழுவினால் அவரைப் பார்த்து, "ஸாபிஉ" (மதம் மாறியவர்) என்று இணைவைப்பாளர்கள் குறை கூறினர்.
அதாவது அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அனைவரின் மதத்திலிருந்தும் வெளியேறிவிட்டார் என்று பொருள். இதுவே முஜாஹித் (ரஹ் ), அவர்களைச் சார்ந்தோர், வஹ் ப் பின் முனப்பிஹ்  (ரஹ் ) ஆகியோரின் கூற்றாகும்.
வேறுசில அறிஞர்கள், "இறைத்தூதரின் அழைப்பு யாரை எட்டவில்லையோ அவர்களே "ஸாபிஉகள்" ஆவர்" என்று கூறியுள்ளனர். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
